பால் 
, 


பொது பௌதிக வேதியியல் 

துணைப்பாடம் 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


(பிற்சேர்க்கை ) 
(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
ருத்ர . துளசிதாஸ் 


4 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


ட்டும் பாமால் 


பொது பௌதிக வேதியியல் 

துணைப்பாடம் 
( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( பிற்சேர்க்கை ) 
( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
திரு . ருத்ர . துளசிதாஸ் , எம்.எஸ்ஸி ., 

வேதியியல் விரிவுரையாளர் , 
மன்னர் துரைசிங்கம் நினைவுக் கல்லூரி , 

சிவகங்கை . 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


Supplement - January , 1973 


© Tamil Nadu Text Book Society 


GENERAL PHYSICAL CHEMISTRY 
- Ancillary ( Supplement ) 


R. THULASIDHAS 


பொருளடக்கம் 


PRICE 85 Paise 


பக்கம் 


( Supplied free of cost when 

original Book is purchased .) 


6. அணுவின் அமைப்பும் 

இணை திறனும் 

( தொடர்ச்சி ) 
6.A. கதிரியக்கம் 


1 


... 


16 


10. கரைசல்கள் 

( தொடர்ச்சி ) 
16. மின் வேதியியல் 

( தொடர்ச்சி ) 


18 


*Published by the Tamil Nadu 
Text Book Society under the Cent 
rally Sponsored Scheme of Pro 
duction of books and literature in 
regional languages at the University 
level , of the Government of India 
in the Ministry of Education and 
Social Welfare ( Department of 
Culture ) New Delhi. 


Printed by 
Super Power Press , 
21 , Sunkurama Chetty Street , 
Madras - 1 . 


6. அணுவின் அமைப்பும் இணைதிறனும் 

( தொடர்ச்சி ) 


அணு அமைப்பில் புதிய கொள்கை 


அணுவின் கட்டமைப்பு முறையில் எலக்ட்ரான்கள் அமைந் 
திருக்கும் வரிசை முறையைப் போர் என்பாரும் , பரி என்பாரும் ( Bohr 
and Bury ) குறிப்பிட்டுக் கூறினார்கள் . அக் கருத்தின்படி , மையத்தில் 
அணுக்கரு அமைந்திருக்க அதனைச் சுற்றிலும் எலக்ட்ரான்கள் 
இயங்கிக் கொண்டிருக்கின்றன . அணுக்கரு நேர் மின்னூட்டம் 
கொண்டது ; எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் கொண்டவை . 
எலக்ட்ரான்கள் நிலையாக வைக்கப்பட்டிருக்குமெனில் , நேர்மின் 
னூட்ட அணுக்கருவினால் ஈர்க்கப்பட்டு அணுமையத்தை அடைந்து 
விடும் என்ற கருத்தை ரூதர்போர்டு ( Rutherford ) வெளிப்படுத்தினார் . 

எனவே , எலக்ட்ரான்கள் நிலையாக இல்லாமல் அணுமையத்தைச் 
சுற்றி வேகமாக இயங்கிச் சுழன்று கொண்டிருக்கின்றன என்றும் , 
மைய அகற்சி விசை ( centrifugal force ) காரணமாக அவை அணுச் 
சூழலினின்றும் நழுவி வெளியேறிவிடாமல் நேர்மின்னூட்ட அணுக் 
கருவின் ஈர்ப்புத் திறனால் கவரப்பட்டு இயங்குகின்றன என்றும் 
ரூதர்போர்டு தெரிவித்தார் . ஆனால் , மின் இயக்க இயலின்படி 
( electrodynamics ) இவ்வாறு இயக்க நிலையிலுள்ள எலக்ட்ரான்கள் 
படிப்படியாக ஆற்றலை வெளியேற்றிவிடும் ; இதன் 

காரணமாக 
அவை அணுக்கருவைச் சேர்ந்துவிடும் என்ற 

உண்மை தெரிய 
லாயிற்று . இந்தச் சிக்கலைத் தெளிவுறுத்த விஞ்ஞானி போர் என்பார் 
அளவைக் கொள்கையை அல்லது குவான்ட்டம் கொள்கையை 
( Quantum Theory ) மேற்கொண்டார் . அவருடைய கருத்துப்படி , 
எலக்ட்ரான்கள் அணுக்கருவைச் சுற்றிலும் அமைந்த வரைகளில் 
(orbits) இயங்குகின்றன ; எலக்ட்ரான்கள் அவற்றுக்குரிய குறிப்பிட்ட 
வரைகளில் இயங்கும்போது , ஆற்றல் வெளியேற்றமோ அல்லது 


பொது பௌதிக வேதியியல் 


ஏற்போ இல்லை . இது மின் இயக்க இயலுக்குப் புறம்பானதாக 
இருந்தாலும் , அலை இயக்கவியல் ( wave machanics ) கருத்துக்கு 
விளக்கம் சொல்வதாக அமைந்தது . 


இப் புதிய கருத்தின்படி , அணுக்கருவைச் சுற்றிலும் இயங்கும் 
எலக்ட்ரான்கள் ஆற்றலை வெளிப்படுத்தாமல் ( இழக்காமல் ) குறிப் 
பிட்ட வரைகளில் சுழன்று இயங்குகின்றன . அத்தகைய வரைகளை 
நிலைவரைகள் ( stationary states ) எனலாம் . ஒவ்வொரு நிலைவரையும் 
குறிப்பிட்ட அளவின தான ஆற்றலைக் கொண்டிருக்கும் . எலக்ட்ரான் 
தனக்குரிய நிலைவரையினின்றும் அடுத்திருக்கும் வரைக்குத் தாவு 
கையில் , ஆற்றல் வெளியேற்றமோ அல்லது ஏற்போ 

இடம் 
பெறுகிறது . நிலைவரைக்குக் குறைவான ஆற்றல் பெற்ற வரைக்குத் 
தாவும்போது , ஆற்றல் வெளிப்படுகிறது ; நிலைவரைக்கு அதிகமான 
ஆற்றல் கொண்ட வரைக்குத் தாவும்போது , ஆற்றல் ஏற்கப் 
படுகிறது. 


குவான்ட்டம் கொள்கையின்படி , E , என்பது ஒரு நிலைவரையில் 
அமைந்த ஆற்றலாகவும் , E , என்பது மற்றொரு நிலைவரையில் 
அமைந்த ஆற்றலாகவும் கொண்டு , ஓர் எலக்ட்ரான் முன்னதிலிருந்து 
பின்னதற்கு இடம்பெயர்வதனால் என்ன நிகழும் என்பதைக் 
காண்போம் . E , அளவு E. 

அளவு E , அளவைவிடக் குறைவான தாகக் 
கொள்க . உரிய கருத்தின்படி , எலக்ட்ரான் இடம்பெயரும்போது 
ஆற்றல் வெளிப்பட வேண்டும் . வெளிப்படும் ஆற்றலின் அதிர்வு 
(frequency ) Y என்றமைந்தால் , 

E - E , = hy 
என்றாகும் . h என்பது மாறிலி. இது ப்ளாங்க் மாறிலி ( Planck s 
Constant ) எனப்படும் . இந்தக் கணக்கீட்டின்படி , h Y அளவான 
ஆற்றலை அந்த எலக்ட்ரான் ஏற்றால் , E , அளவு நிலைவரையினின்றும் 
E , அளவு நிலைவரைக்கு உயர்த்தப்படும் . 


ஓர் அணு அடிமட்டநிலை ( normal state or ground state ) யில் 
இருப்பதாகவும் , கிளர்வுற்ற நிலை ( excited state ) யில் இருப் 
பதாகவும் இரு வேறு நிலைகளைக் கூறலாம் . அணுவிலுள்ள 
எலக்ட்ரான் தனக்குறிய மிகக் குறைந்த ஆற்றல் கொண்ட நிலை 
வரையில் இயங்குமானால் , அதுவே அணுவின் அடிமட்ட நிலை எனப் 
படும் ; மாறாக , நிலைமை மாறி ஆற்றலைப் பெற்று எலக்ட்ரான் அதிக 
அளவினதான நிலைவரையில் இயங்க நேருமானால் , அணு கிளர்வுற்றி 
ருப்பதாகப் பொருள்படும் . ஆற்றலை வெளியிலிருந்து பெறுவதனால் 
கிளர்வுறும் அணு பின்னர் அடிமட்ட நிலைக்குத் திரும்பும்போது , 


பிற்சேர்க்கை 


3 


எலக்ட்ரான் மேல் வரையினின்றும் பெயர்ந்து தாழ்வு வரைக்கு 
மீளும்போது , ஆற்றல் , ஒளி உருவில் வெளிப்படுகிறது . இந்த ஒளியின் 
வெளிப்பாடே நிற நிரல் அல்லது நிற வரிசை ( spectral line ) யாகப் 
பதிவாகிறது . ஆற்றலை ஏற்று எலக்ட்ரான் மேல் வரைக்கு உயரும் 
போதும் இத்தகைய நிற நிரல் அமைகிறது . எனவே , இரண்டு 
வகையான நிற நிரல்கள் பதிவாகின்றன . நிற நிரலின் தன்மையைக் 
கொண்டு எலக்ட்ரான் ஆற்றலை ஏற்றுக்கொண்டதா அல்லது 
வெளிப்படுத்தியதா என்பதைத் தெளிவுபடுத்த முடி.யும் , 


போர் என்பாரின் கொள்கைப்படி அணுவின் எல்லா இயக் 
கங்களையும் இயல்புகளையும் விளக்க முடியவில்லை . அவருடைய 
விளக்கங்களின்படி எலக்ட்ரான் என்பது ஒரு துணுக்கு என்பதாகக் 
கருதப்பட்டது . ஆனால் , 1924 - ல் டி ப்ராக்லி ( de Broglie ) என்பார் 
இக் கருத்தை மாற்றினார் . அவருடைய கருத்தின்படி , 

இயங்கு 
நிலையிலுள்ள எலக்ட்ரான் துணுக்கு - நிலையிலன்றி அலை .- இயல்பு 
கொண்டிருப்பதாகத் தெரிய வந்தது . பின்னர் நிகழ்த்தப்பட்ட 
சோதனைகளின் மூலம் எலக்ட்ரான் என்பது துணுக்கின் பண்பும் 
( particle nature ), அலைப் பண்பும் ( wave nature ) ஒருங்கிணையப் பெற்ற 
தாகும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது . இதுவே அலை இயக்க 
வியல் ( wave mechanics ) கொள்கையாயிற்று . இக் கொள்கையை 
அடிப்படையாகக் கொண்டு ஷ்ராடிங்கர் ( Schrodinger) என்பார் 
எலக்ட்ரானைப் பற்றிய புதிய விளக்கம் கொடுத்தார் . எலக்ட்ரான் 
என்பது பருப்பொருளைப் போன்று நிலையாக ஓரிடத்தில் அமை 
வதில்லை என்றும் , மண்டல ( cloud ) நிலையில் அது பரவலாக அமைந் 
திருக்கிறது என்றும் ஷ்ராடிங்கர் விளக்கினார் . 

இந்தப் புதிய விளக்கம் முன்னர் கூறப்பட்ட போர் - பரி முறை 
( Bohr - Bury Scheme) Worro 6TQUŠLJITET DAVUT ( orbit) 
அமைப்புக்கு மாற்றம் தந்து , மண்டல (orbital ) அமைப்பு முறைக்கு 
வழி அமைத்தது . இந்த அமைப்பு முறையினால் அணுக்களிடையே 
பிணைப்புகளைத் தெளிவாகவும் 

விரிவாகவும் 

விளக்க 
முடிகிறது . 


யான 


6 - A . கதிரியக்கம் 


1895 ஆம் ஆண்டு யுரேனியம் தனிமத்தையும் அதன் சேர்மங்களை 
யும் ஆராய்ந்து ஹென்றி பெக்குரல் ( Henry Becquerel ) சில சிறப் 
பியல்புகளை வெளிப்படுத்தினார் . அந்த இயல்புகள் பிற தனிமங்களி 
னுடையவற்றினின்றும் வேறுபட்டனவாக இருந்தன . யுரேனியமும் , 
யுரேனியச் சேர்மங்களும் இருட்டறைச் சூழ்நிலையிலும் புகைப் படத் 
தாள்களைத் தாக்கின ; இருளில் கூட அச் சேர்மங்கள் கண்ணுக்குப் 
புலப்படாத கதிர்களை 

வெளியேற்றும் தன்மையன என்பதே 
அதற்குக் காரணம் 

என்பதாக பெக்குரல் புலப்படுத்தினார் . 
யுரேனியமும் யுரேனியச் சேர்மங்களும் அவ்வாறு வெளிப்படுத்தும் 
கதிர்கள் திண்மப் பொருள்களையும் ஊடுருவிச் செல்லும் ஆற்றல் 
கொண்டன. இத்தகைய ஊடுருவும் திறனால் வாயுக்கள் அயனியுறு 
கின்றன . இக் கதிர்களால் தாக்கப்பெற்ற பின்னர் , சிங்க் சல்பைடு 
( zinc sulphide ) பேரியம் பிளாட்டினோ சயனைடு ( barium platino 
cyanide ) முதலிய சேர்மங்கள் ஒளியுமிழ்கின்றன என்பதுவும் 
சோதனைகளால் புலனாயிற்று. இவ்வாறு ஆற்றல் பெற்ற கதிர்களை 
வெளிப்படுத்தும் இயல்பைக் கதிரியக்கம் ( radio - activity) என்கிறோம் . 
இந்த இயல்பைக் கொண்டிருக்கும் யுரேனியம் போன்றவற்றைக் 
கதிரியக்கப் பொருள்கள் ( radio - active substances ) என்கிறோம் . 


பின்னர் 1898 - ல் க்யூரி அம்மையாரும் , ஷ்மிட் என்பாரும் 
( Madame Curie and Schmidt ) தனித்தனியே ஆராய்ச்சிகள் செய்து 
சில கதிரியக்கப் பொருள்களைக் கண்டுபிடித்தார்கள் . தோரியம் 
( thorium ) சேர்மங்கள் கதிரியக்கத் தன்மை கொண்டவை என்ற 
உண்மை வெளியாயிற்று . 1902 ஆம் ஆண்டு க்யூரி என்பாரும் , அவரது 
மனைவியார் க்யூரி அம்மையாரும் யுரேனியம் ஆக்சைடு அடங்கிய 
கருநிறத் தாதுவை ( pitch blende ) ஆராய்ந்தார்கள் . அப் பொருள் 
யுரேனியத்தை விட நான்கு மடங்கு அதிக கதிரியக்க ஆற்றல் பெற் 
றிருந்தது என்பது குறிப்பிடத் தக்கதாகும் . யுரேனியத்துடன் வேறு 


பிற்சேர்க்கை 


ஏதோ ஒரு பொருள் கலந்திருக்க வேண்டும் என்றும் , அது யுரேனி 
யத்தைவிட ஆற்றல் மிக்கது என்றும் அந்த விஞ்ஞானத் தம்பதி 
களுக்குப் புலனாயிற்று . மிகப் பெரும் அளவிலான பிட்ச் 
ப்ளெண்டிலிருந்து சோதனைகள் மூலம் ஒரு புதிய தனிமம் பிரித் 
தெடுக்கப்பட்டது . இதுவே ரேடியம் (radium ) என்ற தனிமம் ஆகும் . 
இதன் கதிரியக்க ஆற்றல் யுரேனியத்தினுடையதைப் போல இலட்சம் 
மடங்கு அதிகமாகும் . 


இச்சோதனைகளுக்குப் பின்னர் பல விஞ்ஞானிகள் தொடர்ந்து 
முயன்று மேலும் பல புதிய கதிரியக்கத் தனிமங்களைக் கண்டு 
பிடித்தனர் . எண்ணிக்கையில் இவை ஏறத்தாழ நாற்பது ஆகும் . 
இவையும் , இவை வெளியிடும் கதிர்களும் , விஞ்ஞானத்தில் புதிய புதிய 
செய்திகளைத் தோற்றுவித்திருக்கின்றன. அணுவின் கட்ட 
மைப்பைப் பற்றிய 

பற்றிய உண்மைகளைச் சோதித்தறிய இக் கதிர்கள் 
மிகவும் பயன்பட்டன . 


கதிரியக்கக் கதிர்கள் ( Radio - active Rays) 


கதிரியக்கத் தனிமங்களும் சேர்மங்களும் வெளியிடும் கதிர்களைப் 
பற்றிய விஞ்ஞானச் சோதனைகளின்படி , இக் கதிர்கள் அனைத்தும் 


புகைப்படக் 


-- 


min 


துளை 


ரேடியம் சேர்மம் 


* 


லெட் ஓசை 


ஒரே இயல்புடையன அல்ல என்பது தெளிவாயிற்று . ரூதர்போர்டு 
இக் கதிர்களை வகைபிரிக்க மின்னாற்றலைப் பயன்படுத்தினார் . நேர்மின் 


பொது பௌதிக வேதியியல் 


வகைக் 


ஆற்றல் , எதிர்மின் ஆற்றல் என இருவகைத் தன்மை அமைந்த இரு 
உலோகத் தகடுகளிடையே இக் கதிர்களைக் கடக்கச் செய்தபோது , 
அவை மூன்று வகைகளாகப் பிரிவதை ரூதர்போர்டு கண்டறிந்தார் . 
எதிர்மின் தகடு நோக்கி வளைந்து ஒரு 

கதிர்க்கற்றை 
சென்றது . 

இவ்வகைக் கதிர் ஆல்பா கதிர் ( a - alpha ray ) எனப் 
பட்டது . இக் கதிர் நேர்மின்னூட்டம் கொண்டதாகும் . மற்றொரு 
வகையான கதிர்க்கற்றை நேர்மின் தகட்டை நோக்கி வளைந்து 
சென்றது . இவ்வகைக் கதிர் பீட்டா கதிர் ( B - beta ray ) எனப் 
பட்டது. இக் கதிர் எதிர்மின்னூட்டம் கொண்டதாகும் . மூன்றாவது 

கதிர்க்கற்றை மின் தகடுகளால் பாதிக்கப்படாமல் 
நேராகச் சென்றது . இவ்வகைக் கதிர் காமா கதிர் ( Y - gamma ray ) 
எனப்பட்டது . இக் கதிர் எவ்வித மின்னூட்டமும் அற்றுப் பொதுத் 
தன்மை கொண்டதாகும் . 


வகையான 


ஆல்பா கதிர்கள் 


திட்டவட்டமாகக் கூறுவதானால் , இவை கதிர்கள் அல்ல ; மிக 
நுண்ணிய துணுக்குகளின் கோவையேயாகும் . இதை ஆல்பா - 
துணுக்கு எனக் கூறுவதே பொருத்தமாகும் . காந்தப் புலத்திலும் , 
மின்புலத்திலும் இத் துணுக்கைச் சோதித்தபோது ஒவ்வொரு ஆல்பா 
துணுக்கும் ஹைட்ரஜன் அணுவைவிட நான்கு மடங்கு நிறை 
கொண்டதாகவும் , நேர்மின்னூட்ட இரண்டு அலகுகள் கொண்ட 
தாகவும் காணப்பட்டது . அணு எடை நான்கு எனக் கொண்ட 
தனிமம் ஹீலியம் ( helium ) ஆகும் ; இத் தனிம அணுவில் அமைந்த 
எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இரண்டு . எனவே இரண்டு எலக்ட் 
ரான்கள் நீக்கப்பெற்ற நிலையிலான ஹீலியம் என்பது ஆல்பா 
துணுக்குக்கு நிகராகும் . எலக்ட்ரான் நீக்கப் பெற்ற நிலையில் 
ஹீலியம் அணு , ஹீலியம் அயனியாக மாறுகிறது . 


He 


- 


2e 


+ He ++ 


இதை 


எனவே , ஆல்பா துணுக்கு என்பது ஹீலியம் அயனியாகும் ; ஆல்பா 
கதிர் என்பது ஹீலியம் அயனிகளின் கோவையாகும் . 
ரூதர்போர்டு பரிசோதனை அளவில் நிரூபித்துக் காட்டினார் . ஒரு 
சூனியக் குழலில் ( vacuum tube ) ஆல்பா துணுக்குகளைச் சேகரித்து 
நிறநிரல் கருவி ( spectroscope ) மூலமாக அவற்றை மாறுதலுக் 
குள்ளாக்கிய போது , ஹீலியம் அணுக்கள் கிடைக்கப் பெற்றன.. 
ஹீலியம் அயனி இரண்டு எலக்ட்ரான்களை ஏற்றுக் கொள்வ 
தனாலேயே இவ்வாறு ஹீலியம் அணு உருவாகிறது என்பது தெளிவு . 


பிற்சேர்க்கை 


ஆல்பா துணுக்குகளின் இயல்புகளைப் பின்வருமாறு தொகுத்துக் 
கூறலாம் : 

( i ) ஆல்பா துணுக்குகள் கதிரியக்கப் பொருள்களினின்றும் 
வெளித்தள்ளப்படுகின்றன . இவ்வாறு அவை வெளியேறும் வேரும் 
அளவிடற் கரியதாகும் ; ஒளியின் வேகத்தில் சுமார் பத்தில் ஒரு பங்கு 
வேகமாக அத் துணுக்குகள் இயங்குகின்றன . ஆல்பா துணுக்குகள் 
அனைத்தின் வேகமும் ஒரே சீராக இல்லை . எந்தப் பொருளிலிருந்து - 
துணுக்குகள் வெளியேறுகின்றனவோ , அப்பொருளின் இயல்புக்கு 
ஏற்ப துணுக்குகளின் இயங்கு வேகம் அமைகிறது . 

( ii ) பிற துணுக்குகளுடன் ஒப்பிடுகையில் ஆல்பா துணுக்கின் 
அளவினம் ( பருமன் ) அதிகமாகும் . எனவே, திண்மப் பொருள்களை 
இத் துணுக்குகள் எளிதில் ஊடுருவிச் செல்ல முடிவதில்லை . மைக்கா , 
அலுமினியம் முதலியவற்றின் மெல்லிய தகடுகளை அவை ஊடுருவிச் 
செல்லும் திறன் பெற்றிருக்கின்றன . ஒரு மண்டல அழுத்தம் 
கொண்ட , சில சென்ட்டி மீட்டர் தடிமனான (thickness ) காற்றை 
ஊடுருவிச் செல்ல இதனால் முடியும் . இத் துணுக்குகளின் இயக் 
கத்தைத் தடுத்து நிறுத்த 0-1 மில்லி மீட்டர் தடிமனான அலுமினியத் 
தகடு போதுமானதாகும் . 

( iii ) அதிக இயக்க வேகம் கொண்டிருப்பதனால் , ஆல்பா 
துணுக்குகள் வாயு மூலக்கூறுகளுடன் மோதி , அதன் விளைவாக 
எலக்ட்ரான்களை நீக்கி , வாயுக்களை அயனியுறச் செய்கின்றன . 
இவ்வித அயனியாக்கல் தீவிரமாக நிகழ்கிறது என்பது குறிப்பிடத் 
தக்கதாகும் . 

( iv ) ஆல்பா துணுக்குகளால் தாக்கப் பெறும்போது சிங்க் 
சல்பைடு ஒளிரும் தன்மையைப் பெறுகிறது . புகைப்படத் தகடு 
ஆல்பா துணுக்குகளால் பாதிக்கப்படுகிறது . இவ்வகை 
களுக்குக் காரணம் ஆல்பா துணுக்குகளின் மிக அதிக அளவிலான 
இயக்க ஆற்றலே ( kinetic energy ) ஆகும் . 


வினை 


பீட்டா கதிர்கள் 

காந்தப் புலத்திலும் மின் புலத்திலும் சோதனைகளை நிகழ்த்திய 
போது , பீட்டா கதிர்கள் வளைந்து சென்ற போக்கைக்கொண்டு 
ஆராய்ந்ததன் விளைவாக , அக் கதிர்களின் தன்மை வெளிப்பட்டது . 
பீட்டா கதிர் என்பது எதிர்மின்னூட்டம் கொண்ட துணுக்குகளின் 
கோவை என்பது தெளிவாயிற்று . பீட்டா துணுக்கின் மின்னூட்ட 
மும் நிறையும் கொண்டிருக்கும் விகிதத்தைக் [ e / m ] கணக்கிடும் 
போது , அத் துணுக்கு எலக்ட்ரான் என்பதன்றி வேறல்ல என்ற 


பொது பௌதிக வேதியியல் 


பின் 


உண்மை புலப்பட்டது . 3 - துணுக்குகளின் இயல்புகளைப் 
வருமாறு தொகுத்துக் கூறலாம் : 

( i ) 9 - துணுக்குகளின் சராசரி இயங்கு வேகம் a - துணுக்கு 
களின் இயங்கு வேகத்தை விடப் பத்து மடங்கு அதிகமாகும் . 
ஏறத்தாழ அது ஒளியின் வேகத்தை ஒத்திருக்கிறது . 


( ii ) - துணுக்குகள் a - துணுக்குகளைவிடச் 

சிறியவை ; 
இயங்கு வேகமும் பத்து மடங்கு அதிகம் . எனவே , a - துணுக்கு 
களைவிட 3 - துணுக்குகளுக்கு ஊடுருவும் ஆற்றல் மிக அதிகமாகும் . 
சில சென்ட்டி மீட்டர் தடிமனான காற்று & - துணுக்குகளைத் தடுத்து 
நிறுத்த முடியும் ; ஆனால் 9 - துணுக்குகள் சுமார் 100 மடங்கு 
அதிகத் தடிமனான காற்றுப் பகுதியை ஊடுருவிச் செல்ல முடியும் . 
இத் துணுக்குகளைத் தடுத்து நிறுத்தத் தேவையான அலுமினியத் 
தகட்டின் தடிமன் 1 சென்ட்டி மீட்டர் ஆகும் . 


( ii ) - துணுக்கின் இயங்கு வேகம் அதிகம் . ஆனால் , துணுக் 
கின் நிறை மிகக் குறைவு . எனவே , த - துணுக்கின் இயக்க ஆற்றல் 
a . துணுக்கினுடையதைவிட மிக மிகக் குறைவான தாகிவிடுகிறது . 
எனவே , வாயுக்களை அயனியாக்கும் திறனை ஒப்பிடும்போது , ந 
துணுக்குகளின் திறன் - துணுக்குகளினுடையதைவிட 

குறை 
வானதாகும் . 


தகடு 


( iv ) இயக்க ஆற்றல் குறைவாக இருப்பதனால் 8 - துணுக்குகள் 
சிங்க் சல்பைடை அவ்வளவாகப் பாதிப்பதில்லை . ஆனால் , புகைப்படத் 

பாதிக்கப்படுவதை ஒப்பிடும்போது , a - துணுக்குகளைவிட 
3 - துணுக்குகளே தீவிரமாக இயங்குகின்றன. இதனை எதிர்மின் 
முனைக் கதிர் ( cathode ray ) களோடு ஒப்பிடலாம் . - துணுக்குகள் 
திண்மமான புகைப்படத் தகட்டினால் தடுத்து நிறுத்தப்படுவதன் 
விளைவாக X- கதிர்கள் உருவாகின்றன ; 8 - கதிர்கள் புகைப்படத் 
தகட்டை மிகத் தீவிரமாகத் தாக்குவதற்கு இதுவே காரணமாகும் . 


காமா கதிர்கள் 

காந்தப் புலத்தினாலும் , மின்புலத்தினாலும் இவை பாதிக்கப் 
படுவதில்லை . எனவே , இவற்றிற்கு மின்னூட்டம் எதுவும் கிடையாது 
என்பது தெளிவாகிறது . காமா கதிர்கள் என்பவை ஒளி அலைகளே 

சோதனைகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது . காமா 
கதிராக விளங்கும் ஒளியின் அலை நீளம் மிகக் குறைவாகும் ; 
X- கதிரின் அலை நீளத்தைவிடக் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது . 
Y - கதிர்களின் இயல்புகளைப் பின்வருமாறு தொகுத்துக் கூறலாம் : 


எனச் 


பிற்சேர்க்கை 


( i ) காமா கதிர்களின் இயங்கு வேகம் மிக அதிகமாகும் . இந்த 
இயங்கு வேகம் ஒளியின் இயங்கு வேகத்திற்குச் சமமாக இருக்கிறது . 

( ii) பிற கதிர்களைப் போன்று துணுக்கு நிலையில் இல்லை என்பத 
னாலும் , இயங்கு வேகம் மிக அதிகமாக இருப்பதனாலும் , - கதிர்களின் 
ஊடுருவும் ஆற்றல் பிற கதிர்களினுடையதைவிட அதிகமாகும் . 

( iii ) வாயுக்களை அயனியாக்கும் திறன் காமா கதிர்களுக்கு மிகக் 
குறைவு . 
( iv ) சிங்க் 

சல்பைடு , புகைப்படத் தகடு ஆகியவற்றைப் 
பாதிக்கும் திறனும் இக் கதிர்களுக்கு மிகக் குறைவு . 


கதிரியக்கக் கொள்கை ( Theory of Radio - activity ) 
கதிரியக்கப் பொருள்களிலிருந்து வெளிப்பட்ட 

வெளிப்பட்ட கதிர்களைப் 
பற்றிய விரிவான செய்திகள் சோதனைகள் மூலமாக ஆராயப் 
பட்டதன் விளைவாக , கதிரியக்கம் என்பது அணுக்கருச் சார்பான 
வினையாகும் எனத் தெளிவாயிற்று . ரூதர்போர்டு என்பாரும் , சாடி 
என்பாரும் ( Rutherford and Soddy ) கதிரியக்க வினைகளுக்கான 
விளக்கங்களையும் , கதிர்களைப்பற்றிய விளக்கங்களையும் தொகுத் 
துரைத்தார்கள் . அந்தத் தொகுப்புரை கதிரியக்கக் கொள்கை எனப் 
படும் . இக் கொள்கையின் கூறுகள் பின்வருமாறு : 

(i ) கதிரியக்கத் தனிமங்களின் அணுக்கள் நிலையற்றவை . 

( ii) இத்தகைய அணுக்கள் கதிர்களை வெளியிடுவதனால் சிதைந்து 
கொண்டே இருக்கின்றன ; இச் சிதைவினால் புதிய அணுக்கள் 
உருவாகின்றன . இவ்வாறு புதிதாக உருவான அணுக்களின் 
இயற்பியல் , வேதியப் பண்புகள் தொடக்கநிலை அணுக்களின் பண்பு 
களினின்றும் வேறு பட்டனவாக அமைகின்றன. 

( iii) கதிரியக்க அணுக்களினின்றும் வெளிப்படும் ஆல்பா , 
பீட்டா துணுக்குகள் அணுக்கருவின் பகுதிகளேயாகும் . 

( iv ) காமா கதிர்கள் வெளிப்படுவதென்பது அணுச் சிதைவின் 
துணை விளைவேயாகும் . எதிர் மின்முனைத் துகள் ( cathode particle ) 
களிலிருந்து X- கதிர்கள் உருவாவதுபோல , 9 - துணுக்குகளினின்றும் 
துணை விளைவாகப் பெறப்படுபவையே காமா கதிர்கள் எனலாம் . 


கதிரியக்க மாற்றங்கள் ( Radio - active changes ) 

கதிரியக்கத் தனிமங்கள் இரண்டு வகையான மாற்றங்களுக்கு 
உட்படுகின்றன . பூல்பா துணுக்கு வெளிப்படுவதனால் நிகழும் 


10 


பொது பௌதிக வேதியியல் 


மாற்றத்தை ஆல்பா கதிர் மாற்றம் என்றும் , பீட்டா 
துணுக்கு வெளிப்படுவதனால் நிகழும் மாற்றத்தை பீட்டா 
கதிர் மாற்றம் என்றும் வழங்கலாம் . இத்தகைய சிதைவு நிகழ்ச்சி 
களினால் புதிய தனிமங்கள் உருவாகின்றன என்பதைப் பின்வரும் 
எடுத்துக் காட்டுகளினால் அறியலாம் : 


a - கதிர் மாற்றம் : ஓர் அணுக்கருவிலிருந்து ஆல்பா துணுக்கு 
ஒன்று வெளியேற்றப் பட்டிருக்கிறது என்றால் , ஒரு ஹீலியம் அயனி 
( He + ) வெளியேற்றப் பட்டிருக்கிறது என்பது 

பட்டிருக்கிறது என்பது பொருளாகும் ; 
அதாவது நான்கு அலகுகள் நிறையும் , இரண்டு அலகுகள் நேர் 
மின்னூட்டமும் வெளியேற்றப்பட்டிருப்பதாகப் பொருளாகும் . 
எனவே , புதிதாக உருவாகும் அணு , முன்னதைவிட அணு எடை 
நான்கு அலகுகள் குறைவாகவும் , அணு எண் இரண்டு அலகுகள் 
குறைவாகவும் கொண்டிருக்கும் . இந்த உண்மையைத் தனிம அட்ட 
வணையில் பொருத்திப் பார்க்கும்போது , புதிதாக உருவான தனிமம் 
அமையும் தொகுதி ( group ) தொடக்க நிலையிலிருந்த தனிமம் இருந்த 
தொகுதிக்கு இரண்டு தொகுதிகள் முன்னதாக அமையும் . 

எடுத்துக் காட்டாக , ரேடியம் அணு சிதைவுற்று ஆல்பா 
துணுக்கை வெளியேற்றுவதனால் , ரேடான் அணு உருவாகிறது . 
ரேடியத்தின் அணு எண் 88 ; ரேடானின் அணு எண் 86 ; ரேடி 
யத்தின் அணு எடை 226 ; ரேடானின் அணு எடை 222 ; தனிம 
அட்டவணையில் ரேடியம் தொகுதி II - ல் அமைந்துள்ளது ; ரேடான் 
தொகுதி 0 - ல் அமைந்துள்ளது . 
தொகுதி 0 

தொகுதி II 
அ . எண் 86 ரேடான் 

ரேடியம் 

அ. எண் 88 
அ. எடை 222 

அ . எடை 226 
இவ்வாறே வேறு சில சிதைவுகளைக் குறிப்பிட்டுச் சொல்ல இயலும் . 

பீட்டா கதிர் மாற்றம் : பீட்டா துணுக்கு என்பது எலக்ட்ரான் 
தவிர வேறல்ல என்பதை அறிந்தோம் . அணுக்கருவிலிருந்து ஓர் 
எலக்ட்ரான் வெளியேறுமானால் , ஒரு நேர்மின்னூட்ட அலகு கருவில் 
கூடுதலாக அமைந்துவிடுகிறது . எலக்ட்ரானின் நிறை ஒதுக்கித் 
தள்ளத் தக்க அளவு மிக மிகக் குறைவானது என்பதனால் , அணுக்கரு 
எடை ( அணு எடையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை . 
ஆனால் , அணு எண்ணில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது . எனவே , 
புதிதாக உருவான தனிமத்தின் அணு எண் முன்னதை விட ஒன்று 
கூடுதலாகக் கொண்டிருக்கும் ; ஆனால் அணு எடையைப் பொறுத்த 
வரை இரண்டினுடையவற்றில் வேறுபாடு 

இல்லை . 

இந்த 


} 


11 


பிற்சேர்க்கை 


உண்மையைத் தனிம அட்டவணையில் பொருத்திப் பார்க்கும்போது , 
புதிதாக உருவான தனிமம் தொடக்க நிலையிலிருந்த தனிமம் இருந்த 
தொகுதிக்கு ஒரு தொகுதி ஏறு வரிசையில் அடுத்ததாக ( அடுத்த 
தொகுதியில் ) அமையும் . 


எடுத்துக் காட்டாக , யுரேனியம் X , அணு சிதைவுற்று பீட்டா 
துணுக்கை வெளியேற்றுவதனால் யுரேனியம் X , அணு உருவாகிறது . 
யுரேனியம் X , - ன் அணு எண் 90 ; யுரேனியம் X-- ன் அணு எண் 91 . 
யுரேனியம் X ,-ன் அணு எடை 234 ; யுரேனியம் X , - ன் அணு எடை 
234 . தனிம அட்டவணையில் யுரேனியம் X.- ன் தொகுதி IV , 
யுரேனியம் . - ன் தொகுதி V. 


தொகுதி IV 
அ . எண் 90 
அ . எடை 234 


- 3 
யுரேனியம் X , -- யுரேனியம் X , 


தொகுதி V 
அ . எண் 91 
அ. எடை 234 


ஆல்பா கதிர் மாற்றம் , பீட்டா கதிர் மாற்றம் ஆகியவற்றின் 
முடிவுகளை ஒரு சேரத் தொகுத்து ஃபஜான்ஸ் , ரஸ்ஸல் , சாடி ( Fajans , 
Russel and Soddy ) ஆகியோர் 1913 - ல் தொகுதி மாற்று விதி 
( Group Displacement Law ) ஒன்றை வெளியிட்டார்கள் . 
விதி பின்வருமாறு : 


அந்த 


“ ஆல்பா கதிர் மாற்றத்தினால் உருவாகும் புதிய தனிமம் 
முன்னதைவிட அணு எடையில் நான்கு அலகுகள் குறைவாகக் 
கொண்டிருக்கும் ; தனிம அட்டவணையில் இந்தப் புதிய தனிமம் 
முன்ன தன் தொகுதிக்கு இரண்டு தொகுதிகள் முன்னுள்ளதாக 
அமையும் , பீட்டா கதிர் மாற்றத்தினால் உருவாகும் புதிய தனிமத்தின் 
அணு எடை மாறாமல் முன்ன தன் அணு எடையாகவே இருக்கும் ; 
ஆனால் , தனிம அட்டவணையில் அதன் தொகுதி ஏறு வரிசையில் 
முன்ன தன் தொகுதியின் அடுத்ததாக அமையும் . 


விரிவாக ஆராயும் போது a , B கதிர் மாற்றங்கள் ஐசோ 
டோப்புகளை (ஓரிடத் தனிமங்கள் ) யும் , ஐசோபார்களை (ஒரு நிறைத் 
தனிமங்கள் ) யும் உருவாக்குகின்றன என்பது தெளிவாகும் . - கதிர் 
மாற்றம் ஐசோபார் (isobar) உருவாகக் காரணமாகிறது . ஓர் கதிர் 
மாற்றமும் , அதைத் தொடர்ந்து இரண்டு - கதிர் மாற்றங்களும் 
நிகழ்ந்தால் ஐசோடோப் (isotope ) உருவாகிறது . பின்வரும் 
மாற்றங்கள் இதை விளக்கும் . 


12 


பொது பெளதிக வேதியியல் 


-- 


-- 

-- 
RaB Rac 

- Raci 
82 83 

84 
214 214 

214 


RaA 

84 
218 


அணு எண் 
அணு எடை 


இவற்றில் RaA , RaC ஆகியன ஐசோடோப்புகள் ; RaB , RaC , 
Rac ஆகியன ஐசோபார்கள் . 

இதே போன்று யுரேனியம் 1 படிப்படியாக Ux , Ux , UII 
என்பதாக மாற்றம் பெறுவதைக் குறிப்பிட்டுச் சொல்லலாம் . 

-- 

-3 
UI -- + Ux1 

+ UI 
92 90 91 

92 
238 234 

234 234 
இவற்றில் UI, UI ஆகியன ஐசோடோப்புக்கள் ; 

Ux , Ux2 , UT ஆகியன ஐசோபார்கள் . 


U % 2 


அணு எண் 
அணு எடை 


ரசவாதம் அல்லது தனிம மாற்றம் ( Transmutation ) 

ஒரு தனிமத்தை மற்றொரு தனிமமாக மாற்றும் முயற்சி நெடுங் 
காலமாகவே இருந்து வந்திருக்கிறது . இரசவாத வித்தை மூலமாகச் 
சாதாரண உலோகங்களைத் தங்கமாக மாற்றும் 

எண்ணமும் 
முயற்சியும் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவலாக இருந்திருக்கிறது 
என்பதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் , பொருள்களை விஞ்ஞான 
அடிப்படையில் சோதித்தறிந்து டால்ட்டன் ( Dalton ) தம்முடைய 
அணுக்கொள்கையை வெளியிட்ட பின்னர் , இத்தகைய இரசவாத 
முயற்சிகள் கைவிடப்பட்டன . கதிரியக்கத் தனிமங்கள் கதிர்களை 
வெளியிடுவ தன் விளைவாகப் புதிய தனிமங்கள் உருவாவதைக் 
கண்டறிந்த விஞ்ஞானிகள் இயற்கை வழித் தனிம மாற்றம் ( natural 
transmutation ) குறித்து மேலும் ஆராயத் தொடங்கினர் . 

அணுக்கருவைப் பற்றிய தெளிவு ஏற்பட்ட பின்னர் செயற்கை 
முறையில் ஓர் அணுக்கருவை மற்றொரு வகை அணுக்கருவாக மாற்ற 
இயலும் என்று விஞ்ஞானிகள் நிரூபித்தனர் . அணுக்கருவை நுண் 
துகள்களால் மோதச் செய்வதனால் இம் மாற்றத்தை நிகழ்த்த 
முடியும் . ஒரு தனிமத்தின் இயல்பு அதன் அணு எண்ணைச் சார்ந்த 
தாகும் . அணு 

என்பது அணுக்கருவில் பொதிந்திருக்கும் 
நேர்மின்னூட்ட அலகுகளைச் சார்ந்தது ; எனவே , அணுக்கருவில் 
இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கையை மாற்றுவதன் மூலம் 
தனிம மாற்றத்தை 
மாற்றத்தை நிகழ்த்தலாம் . நுண்துகள்களான 

ஆல்பா 
துணுக்கு , புரோட்டான் , ட்யூட்டெரான் (deuteron ) , நியூட்ரான் 


எண் 


பிற்சேர்க்கை 


13 


ஆகியவற்றை ஏவுகணைகளாகப் பயன்படுத்தி அணுக்கருவைத் தாக் 
கினால் , மாற்றம் நிகழ்ந்து , புதிய அணுக்கரு உருவாகிறது . இத்தகைய 
செயற்கை முறைத் தனிம மாற்றத்தை ( artificial transmutation ) 
முதலில் 1919 - ல் ரூதர்போர்டு நிகழ்த்திக் காட்டினார் . அவர் ஆல்பா 
துணுக்குகளை உரிய முறையில் பயன்படுத்தி நைட்ரஜன் அணுக்க 
ளுடன் மோதச் செய்தார் . புதிய தனிமமாக ஆக்சிஜன் கிடைத்தது . 
துணை விளைபொருளாக புரோட்டான் வெளிப்பட்டது . 

. இந்த 
வினையைப் பின்வரும் சமன்பாட்டால் குறிப்பிடலாம் . 

_N14 + , He - + : 017 + , H 
இவ்வாறே லித்தியம் அணுக்கருவை புரோட்டான் துணுக்கைக் 
கொண்டு தாக்கினால் , ஹீலியம் அணுக்கள் கிடைக்கும் . 

Li + , H - + He+ + He + 
இத்தகைய முறையில் தங்கத்தை உருவாக்கும் வினையை முதன் 
முதலில் 1941 - ல் ஷெர் என்பாரும் , பெய்ன்பிரிட்ஜ் என்பாரும் ( Sherr 
and Bainbridge ) கண்டறிந்தனர் . பாதரசத்தை புரோட்டான் 
கொண்டு தாக்கினால் தங்கம் கிடைக்கிறது . 

..Hge00 + , H1 -- , Au197 + > He + 


இவ்வாறு கிடைக்கப்பெற்ற தனிம மாற்ற விளைபொருள்கள் 
நிலையாக இருப்பதில்லை ; அவை நிலையற்ற ஐசோடோப்புகளாகவே 
கிடைக்கின்றன . நியூட்ரான் ( n ) துணுக்கு எவ்வித மின்னூட்டமும் 
கொண்டிருக்கவில்லை என்பதனால் , இதுவே சிறப்பான ஏவுகணைத் 
துணுக்காகப் ( projectile ) பயன்படுகிறது . 

. 

கதிரையும் 
இத்தகைய வினைக்குப் பயன்படுத்த முடியும் . பின்வரும் சமன்பாடுகள் 
இவற்றை விளக்கும் . 


காமா 


Li * + . 

--- H * + ,He 
Be + Y Be : + .n 
ஏவுகணைத் துணுக்குகளை உருவாக்கி மிக வேகமாக இயங்கச் 
செய்ய சைக்ளோட்ரான் ( cyclotron ) என்ற புதுமுறைக் கருவி 
பயன்படுகிறது . இக் கருவியில் மிக்க ஆற்றல் வாய்ந்த மின்புலமும் , 
காந்தப் புலமும் இணைக்கப்பட்டிருக்கின்றன . 


உளவறி தனிமங்கள் ( Tracer elements ) 

தனிமங்கள் என்பவை ஐசோடோப்புகளின் கலவையாகும் . 
ஒரு தனிமத்திலுள்ள ஐசோடோப்புகளின் விகித அளவு இயற்பியல் , 
வேதிய , உயிரியல் மாற்றங்கள் நிகழ்வதனால் மாறுதல் அடைவதில்லை . 
ஒரு தனிமத்தின் கதிரியக்கத் தன்மை கொண்ட ஐசோடோப்பின் 


14 


பொது பௌதிக வேதியியல் 


தன்மைகளுக்கும் , கதிரியக்கத் தன்மையற்ற சாதாரண ஐசோடோப் 
புக்கும் வேதிய வேறுபாடு கிடையாது ; வேதியத் தன்மையில் 
ஒன்றையொன்று பாதிப்பதில்லை . எனவே , சிறிதளவு கதிரியக்க 
ஐசோடோப்பை கதிரியக்கத் தன்மையற்ற ஐசோடோப்புடன் 
கலந்தால் ஏற்படும் கலவை சமச்சீர்மையானதாக ( homogeneous ) 
அமைகிறது ; அவற்றின் அளவுகளிடையே அமையும் விகிதம் பின்னர் 
சோதனைகளின்போது மாறாததாக அமைகிறது . கதிரியக்க ஐசோ 
டோப்புகளை இனம் கண்டு பிடிக்கவும் , அளவைக் கணக்கிடவும் 
கைகர் - முல்லர் எண்ணி ( Geiger- Muller counter ) என்னும் 
கருவி பயன்படுத்தப்படுகிறது . கதிரியக்க ஐசோடோப்புகளின் 
இயல்பை அறிந்து அவற்றை உளவறித் துணுக்குகளாகப் பல துறை 
களில் பயன்படுத்துகிறார்கள் . இம் முறையை உளவறி முறை (tracer 
technique ) என்கிறோம் . 

உளவறித் துணுக்குகளாகக் கதிரியக்க ஐசோடோப்புகள் 
பயன்படுவதைப் பின்வரும் பயன்பாடுகள் மூலமாக விளக்கலாம் . 


| 


(i ) கரைதிறன் கணக்கிடல் : மிகவும் அரிதாகக் கரையும் சில 
சேர்மங்களின் கரைதிறனைத் திட்டவட்டமாக இம் முறையினால் 
கண்டறியலாம் . லெட் குரோமேட் (lead chromate) டின் கரை 
திறனைச் சாதாரண முறைகளினால் கண்டறிவது இயலாததாகும் . 
உளவறி முறையால் அதன் கரைதிறனை அறிய பின்வரும் முறையை 
மேற்கொள்ள வேண்டும் . 


குறிப்பிட்ட எடை அளவான கதிரியக்க லெட்டைக் குறிப்பிட்ட 
எடை அளவான சாதாரண லெட்டுடன் கலக்க வேண்டும் . 
கலவை 
யான இந்த லெட் மூலமாக லெட் குரோமேட் தயாரிக்க வேண்டும் . 
பின்னர் லெட்குரோமேட்டை நீரிலிட்டுக் கலக்கிப் பூரிதக் கரைசலைத் 
தயாரிக்க வேண்டும் . குறிப்பிட்ட பருமனளவான இக் கரைசலைத் 
தனியே எடுத்துச் சூடாக்கி நன்கு உலரச் 

செய்ய வேண்டும் . 
கைகர் - முல்லர் கருவி மூலம் அந்த உலர் சேர்மத்தில் அடங்கியுள்ள 
கதிரியக்கத் தன்மையான லெட்டின் அளவைக் கணக்கிட்டுக் கொள்ள 
வேண்டும் . ஏற்கெனவே தெரிந்த விகிதத்தின்படி , கதிரியக்கத் தன்மை 
யற்ற லெட்டின் அளவையும் இம் முறையினால் கணக்கிட முடியும் . 
லெட் குரோமேட்டின் எடையைத் தொடர்பு முறையால் கணக் 
கிடலாம் . பூரிதக் கரைசலின் பருமனளவு தெரிந்திருப்பதனாலும் , 
அதில் கரைந்திருக்கும் லெட் குரோமேட்டின் எடை தெரிந்து 
விட்டது என்பதனாலும் , அதன் கரைதிறனை எளிதில் கணக்கிட்டு 
அறிய முடியும் . 25 ° C வெப்ப நிலையில் 1 லிட்டர் நீரில் கரையும் 
லெட் குரோமேட்டின் அளவு 0.012 மில்லி கிராம் மட்டுமேயாகும் . 


பிற்சேர்க்கை 


15 


இதைப் போன்றே பேரியம் சல்பேட் , சில்வர் குளோரைடு போன்ற 
வற்றின் கரைதிறன்களையும் அறியலாம் . 


( ii ) உயிரியல் சோதனைகள் : கதிரியக்க ஐசோடோப்புகளான 
C ,140,18 N , 1 * P , 32 போன்றவை ஒளிச்சேர்க்கை , தாவர வளர்ச்சி , 
விலங்கின் வளர்சிதை மாற்றம் ( metabolism ) முதலியன குறித்த 
உண்மைகளைக் கண்டறியப் பயன்படுகின்றன . ஒளிச்சேர்க்கையின் 
போது தாவரங்கள் வெளியிடும் ஆக்சிஜன் வேர்களின் மூலமாக 
உறிஞ்சப்படும் நீர் மூலக்கூற்றில் அமைந்திருக்கும் ஆக்சிஜனேயாகும் 
என்பதை அறிய ஆக்சிஜன் ஐசோடோப் பயன்படுகிறது . 


தாவரங்களின் வேர்கள் மூலமாக உறிஞ்சப்படுபவை மேல் 
நோக்கியும் , இலைகளால் ஏற்றுக் கொள்ளப்படுவை கீழ்நோக்கியும் 
தாவரப் பகுதிகளில் செல்கின்றன என்பதைக் கதிரியக்க பாஸ்பரஸ் 
மூலமாகச் சோதித்தறியலாம் . இவ்வாறே கதிரியக்க பாஸ்பரசின் 
உதவிகொண்டு , அன்னக் குழல் மூலமாக 

மூலமாக உட்சென்ற 
எல்லாப் பகுதிகளுக்கும் எவ்வாறு எடுத்துச் செல்லப் 
படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் . 


உணவு 


மருத்துவத்திலும் கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன் 
படுகின்றன . கதிரியக்க சோடியம் இரத்தத் தொடர்புள்ள நோய் 
களைக் கண்டறியப் பயன்படுகிறது . ஹைப்பர் தைராய்டிசம் 
( hyper thyroidism ) என்ற நோயைக் குணப்படுத்தக் கதிரியக்க 
அயோடினான II - ஐசோடோப்பும் , இரத்த நோய் பீடித்திருக்கும் 
போது வெப்பநிலையைக் கட்டுப்படுத்த 32 ஐசோடோப்பும் பயன் 
படுகின்றன . புற்று நோய் பீடித்துள்ள உடற்பகுதியை அடையாளம் 
காணவும் , நோயைத் தீர்க்கவும் கதிரியக்க ஐசோடோப்புகள் 
பெரிதும் உதவுகின்றன ; கதிரியக்க கோபால்ட் ( cobalt ) இத் துறை 
யில் மிகவும் பயன்படுகிறது . 


பரவு 


10. கரைசல்கள் 

( தொடர்ச்சி ) 
விகித விதி ( Distribution Law ) : 

குடுவையில் 
தண்ணீரையும் , கார்பன் டை சல்பைடையும் எடுத்துக்கொள்வோம் . 
இந்த இரண்டு நீர்மங்களும் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை ; இரு 
வேறு பகுதிகளாகப் பிரிந்தே இருக்கின்றன . குடுவைக்குள் சிறி 
தளவு அயோடினை இட்டுக் குலுக்கினால் அது இரண்டு நீர்மங்களிலும் 
கரைகிறது . இரு நீர்மப் பகுதிகளும் நிறம் கொள்வதிலிருந்து 
இதனைப் புரிந்து கொள்ளலாம் . கார்பன் டை சல்பைடு பகுதி அதிக 
நிறச் செறிவு கொள்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம் .. 

ஒவ்வொரு நீர்மத்திலும் அயோடின் கரைந்திருக்கும் அளவை 
திட்ட அளவீடு கொண்ட சோடியம் தயோசல்பேட் கரைசல் 
( standard sodium thiosulphate solution ) மூலம் பருமனறி பகுப்பு 
முறையால் கணக்கிட்டறியலாம் . 

இதே போன்று குடுவையினுள் இடப்படும் அயோடின் அளவை 
மாற்றி மீண்டும் கரைசலாக்கி ஒவ்வொரு நீர்மத்திலும் அயோடினின் 
செறிவைக் கணக்கிட முடியும் . ஒவ்வொரு முறையும் கார்பன் டை 
சல்பைடில் கரைந்த அயோடின் அளவையும் , தண்ணீரில் கரைந்த 
அயோடின் அளவையும் ஒப்பிட்டு நோக்கினால் அவற்றிடையேயான 
விகிதம் ஒரு மாறிலியாக இருக்கக் காணலாம் . கார்பன் 
சல்பைடில் அயோடினின் செறிவு C , எனவும் , தண்ணீரில் அயோடி 
னின் செறிவு C , எனவும் கொண்டால் , 


= K 


C 
என அமைகிறது . K என்பது மாறிலி . 

தமக்குள் ஒன்றுடன் ஒன்று கலக்காத இரு நீர்மங்களில் ஒரு 
கரைபொருள் மாறாத விகித அளவில் கரைகிறது , ” என்பதை 


பிற்சேர்க்கை 


17 


பெர்த்தெலாட் ( Berthelot ) என்ற விஞ்ஞானி கண்டறிந்தார் . ஒரே 
கரைபொருள் இரு நீர்மங்களில் இவ்வாறு கரைசல் நிலையில் பரவும் 
கருத்தைப் பரவு விகித விதி ( Distribution Law ) என்கிறோம் . இதனைக் 
கரைசல் பிரிப்பு விகித விதி ( Partition Law) என்றும் வழங்கலாம் . 
கரைசல்களின் செறிவு விகிதமான மாறிலியைப் பரவு குணகம் 
( distribution coefficient ) அல்லது பிரிப்பு குணகம் ( partition 
coefficient ) என்கிறோம் . 


பரவு குணகம் மாறாமலிருக்கச் சில வரையறைகள் உண்டு 
என்பதைக் குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது . கரைபொருள் 
நீர்மங்களில் கரையும்போது அது அணு நிலை அல்லது மூலக்கூறு 
நிலையிலேயே மாற்றமின்றி இருக்க வேண்டும் ; அயனிகளாகப் 
பிரிகையுற நேரிட்டால் , செறிவுகளின் விகிதம் மாற நேரும் . மேலும் , 
கரைபொருள் நீர்மத்தில் கரையும் போது , கரைபொருள் மூலக்கூறு 
நீர்ம மூலக்கூறுடன் எவ்விதப் பிணைப்புத் தொடர்பும் கொள்ளக் 
கூடாது ; இத்தகைய தொடர்பு நேரிட்டால் செறிவுகளில் மாற்றம் 
ஏற்பட்டு விகிதம் மாற நேரும் . இந்த இரு வரையறைகளும் மீறப் 
படுமானால் , தேவையான கணக்கியல் திருத்தங்கள் புகுத்தப்பட்ட 
பின்னரே பரவு குணகத்தைக் கணக்கிட முடியும் , 


16. மின் வேதியியல் 

( தொடர்ச்சி ) 


கரைசலின் மின்கடத்து திறன் மூலம் pH கணக்கிடுதல் 

எந்தக் கரைசலுக்கு pH அளவு கணக்கிடப்பட வேண்டுமோ 
அக்கரைசலின் தற்கடத்து திறனை ( specific conductance ) முதலில் 
உரிய பரிசோதனை மூலம் ( பக்கம் 269 ) அறிந்துகொள்ள வேண்டும் . 
கரைசலின் செறிவு நார்மாலிட்டி அளவில் கணக்கிடப்பட்ட பின் 
இரண்டு கணக்கீடுகளையும் பொருத்தி , கரைசலின் சமான எடை 
கடத்து திறனை 

A = K x VE 
என்ற சமன்பாடு மூலமாகக் கணக்கிட வேண்டும் . இங்கு A என்பது 
சமான எடை கடத்து திறன் , K என்பது தற்கடத்து திறன் , VE 
என்பது ஒரு கிராம் - சமான எடை அளவான சேர்மம் கரைந் 
திருக்கத் தேவையான க . செ . மீ. அளவிலான நீர்மத்தின் பருமனளவு 
( அல்லது கரைசலின் மொத்தப் பருமனளவு ) ஆகும் . 

உச்ச வரம்பு விளாவுதலில் (intinite dilution ) அக் கரைசல் 
கொண்டிருக்கும் சமான எடை கடத்து திறனைப் பரிசோதனை மூலம் 
நிர்ணயிக்கலாம் . அல்லது கோல்ராஷ் விதியின்படி , 

A. * Ac + A. 
என்ற சமன்பாட்டின்படியும் அதனை நிர்ணயிக்கலாம் . இங்கு 
என்பது கரைசலின் உச்ச வரம்பு விளாவு தலில் அமையும் ( கணக் 
கிடப்பட வேண்டியது ) சமான எடை கடத்து திறன் , என்பது 
நேர் அயனியின் கடத்து திறன் , A. என்பது எதிர் அயனியின் 
கடத்து திறன் ஆகும் ( பக்கம் 271 ) . 

இவ்வாறு கணக்கிடப்பட்ட இரு அளவீடுகளின் விகிதத்தை 0 . 
எனக்கொண்டால் , இதுவே கரைசலில் சேர்மம் அடைந்திருக்கும் 
* அயனியுறு அளவைக் குறிக்கும் . 

A 

A. 
அயனியுறு அளவைச் சார்ந்தே pH அளவு அமைகிறது என்பது 
வெளிப்படை . 


N 


பிற்சேர்க்கை 


19 


அயனியுறு அளவையும் கரைசலின் நார்மாலிட்டியையும் பெருக் 
கினால் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு கிடைக்கப் பெறும் . இச் 
செறிவு ஒரு லிட்டரில் அடங்கியிருக்கும் கிராம் - சமான 
அளவில் அமைந்திருக்கும் . இதன் மூலமாக pH அளவைக் கணக் 
கிடலாம் . இதைப் பின்வரும் விளக்கக் கணக்கு மூலமாக அறியலாம் : 


எடை 


-- 


விளக்கக் கணக்கு 
ஒரு லிட்டரில் 0.167 

கிராம் --சமான எடை அசெட்டிக் 
அமிலம் அடங்கிய கரைசலின் தற்கடத்து திறன் 5.84 x 10-4 மோ 
( mho ) ஆகும் . உச்ச வரம்பு விளாவுதல் நிலையில் அசெட்டிக் 
அமிலக் கரைசலின் சமான எடை கடத்து திறன் 350 மோ ஆகும் . 
கரைசலின் அயனியுறு அளவு என்ன ? ஹைட்ரஜன் 

அயனிச் 
செறிவையும் , pH அளவையும் கணக்கிடுக . 
0.167 கி . ச . எடை அடங்கியுள்ள 

பருமனளவு = 1000 க.செ.மீ. 
1.00 கி . ச . எடை அடங்கியுள்ள 

000 
பருமனளவு 

0.167 

= 5988 க.செ.மீ. 
கரைசலின் தற்கடத்து திறன் = 5.84x10-4 மோ 
ஃ சமான எடை கடத்து திறன் = 5.84x10-4 x 5988 

3,4 7 யோ 
உச்ச வரம்பு விளாவுதல் நிலையில் 
சமான எடை கடத்து திறன் 

= 350 மோ 
அயனியுறு அளவு = 

3.497 

350 

= 0.01 
ஹைட்ரஜன் அயனிச் செறிவு = 0.01x0.167 

= 0.00167 கி.ச.எ./ லிட்டர் 
ஃ [ H + ] 

0.00167 
pH 

( H + ] 
- log [ 1.7x10-1 

1.67 
- log 

105 

108 
log 

1.37 
log 10 * --log 1.67 
= 3.00 0.2227 
= 0.2777 
22.8 


0 


- 


- 


log 


- 


- 


1 


20 


பொது பௌதிக வேதியியல் 


கரைதிறன் பெருக்கம் ( Solubility Prodact ) 

ஒரு மின்பகுளியின் பூரிதக் கரைசலை எடுத்துக்கொண்டால் 
இரண்டு 

வகையான சமநிலைகள் ( equilibria ) ஒரே சமயத்தில் 
அமைகின்றன ; பூரிதக் கரைசலுடன் கரையாத நிலையிலான (திண்ம 
நிலையிலான ) மின்பகுளி சிறிது இருக்க வேண்டியதும் அவசியமாகும் . 
முதல் வகைச் சமநிலையில் , திண்ம நிலை மின்பகுளிக்கும் , கரைந்த 
நிலையில் இருந்தும் பிரிகையுறாத மின்பகுளிக்கும் தொடர்பு உள்ளது . 
இரண்டாம் வகைச் சமநிலையில் , கரைசல் நிலையிலுள்ள பிரிகையுறாத 
மின்பகுளிக்கும் , கரைசலிலுள்ள அயனிகளுக்கும் தொடர்பு உள்ளது . 
திண்ம கரைசலில் பிரிகையுறா 

கரைசலிலுள்ள 
மின்பகுளி மின்பகுளி 

அயனிகள் 


எடுத்துக்காட்டாக , சில்வர் குளோரைடு பூரிதக் கரைசலில் ( திண்ம 
சில்வர் குளோரைடும் இடம் பெற்றிருக்கிறது ) பின்வரும் சமநிலை 
அமைகிறது . 


Ag C1 


Ag Ci 


Ag + + C1 - 


(திண்மம் ) பிரிகையுறா 

அயனிகள் 
மூலக்கூறு 

( கரைசல் ) 
( கரைசல் ) 
நிறை தாக்க விதியின்படி , 
[ Ag + ] [ Cl- ] 

= K ( அயனியாக்க மாறிலி ) 
( Ag Cl ] 
பூரிதக் கரைசல் நிலையில் பிரிகையுறா மின்பகுளியின் செறிவு 
ஒரே சீரான அளவின தாக எப்போதும் இருக்கும் . செறிவு குறையு 
மானால் , அதைச் சீராக்கி முன்போலாக்க திண்ம நிலையிலான 
மின்பகுளி மேலும் சிறிது கரைகிறது . இதனால் செறிவு நிலை மீட்கப் 
படுகிறது . இதே போன்று , செறிவு அதிகமானால் அதைச் சீராக்கி 
முன்போலாக்க மிகை பூரித நிலை அடைந்துவிட்ட கரைசலிலிருந்து 
வீழ்படிவு ஏற்படுகிறது . குறிக்கப்பட்ட சமன்பாட்டில் ( Ag Cl) 
என்பது கரைசல் நிலையிலான மின்பகுளியின் செறிவைக் குறிக் 
கின்றது . இது ஒரு மாறிலி என்பதனால் எனக் கொள்க . எனவே , 
[ Ag + ] [ CI- ] 

K 
k 
[ Ag + ] [ Cl- ] = kxK 

= S 


- 


பிற்சேர்க்கை 


அதாவது , இரண்டு அயனிகளாகப் பிரிகையுறும் மின்பகுளியின் 
பூரிதக் கரைசலை அதன் திண்ம நிலைப் பகுதியைச் சார்ந்து கணக் 
கிட்டால் , ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் அயனிகளுடைய செறிவு 
களின் பெருக்குத் தொகை மாறாத நிலையில் இருக்கும் . இதற்குக் 
கரைதிறன் பெருக்கம் ( solability product ) என்று பெயர் . இது S 
என்பதாகக் குறிக்கப் பெறும் . இதைப் போலவே மூன்று அயனிக 
ளாகவோ அதற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையான அயனிகளாகவோ 
பிரிகையுறும் சேர்மங்களுக்கும் S கணக்கிடப்படலாம் . 

ஒரு கரைசலில் அயனிச் செறிவுகளின் பெருக்குத் தொகை 
(ionic product ) கரைதிறன் பெருக்கத்தைவிடக் குறைவாக இருக்கு 
மேயானால் கரைசல் அபூரித நிலையுடையதாகும் ; இந் நிலையில் திண்ம 
மாக உள்ள மின்பகுளி மேலும் சிறிது கரைந்து கரைசலைப் பூரித 
நிலைக்கு மாற்ற முடியும் . மாறாக , அயனிச் செறிவு பெருக்கத்தின் 
அளவு கரைதிறன் பெருக்கத்தின் அளவைவிட அதிகமாக இருந்தால் , 
கரைசல் அதிபூரித நிலை அடைந்து வீழ்படிவு ஏற்படுகிறது . அயனிச் 
செறிவுப் பெருக்கமும் , கரைதிறன் பெருக்கமும் சமமாக இருந்தால் , 
கரைசல் திண்மத்துடன் சமநிலை ( equilibrium ) அமைத்திருப்பதாகப் 
பொருளாகும் . 

கரைதிறன் பெருக்கம் S என்பதன் அளவீட்டைக் கொண்டு 
குறிப்பிட்ட சேர்மத்தின் கரைதிறனைக் கணக்கிட முடியும் . எனவே , 
S அளவைக் கொண்டு ஒரு சேர்மம் வீழ்படிவாகுமா அல்லது கரைசல் 
நிலை பெறுமா என்பதை வரையறுக்க முடியும் . இக் கருத்தை அடிப் 
படையாகக் கொண்டுதான் பண்பறி பகுப்பின்போது தொகுதி வழி 
உலோகங்களை வீழ்படிவாக்குகிறோம் , 


விளக்கக் கணக்குகள் 

( 1 ) சில்வர் குளோரைடின் மூலக்கூறு எடை 143.5 ஆகும் . 18 ° C 
வெப்ப நிலையில் லிட்டர் அளவில் அதன் கரைதிறன் 0.0014 கிராம் 
ஆகும் . எனில் அதன் கரைதிறன் பெருக்கம் என்ன ? 

சில்வர் குளோரைடின் கரைதிறன் = 0.0014 கி / லிட்டர் 
கிராம்- மூலக்கூறு எடை அளவில் 

= 0.0014 
143.5 
9.757 x 10 

கி .மூலிட்டர் 
சில்வர் குளோரைடின் கரைதிறன் மிகமிகக் குறைவு . எனவே , 
கரைந்த நிலையில் அது முழுவதுமாக அயனிகளாகப் பிரிகையுற்று 
விடும் எனக் கருதலாம் . எனவே , அயனிச்செறிவைக் குறிப்பிட 


- 


I 


பொது பௌதிக வேதியியல் 


-- 


8 கிராம் அயனி / லிட்டர் 


எனலாம் . 


ஒவ்வொன்றும் 9.757 X 10 
அதாவது , 
[Ag + ] 

= 9.757 x 10 
[Cl- ] 

= 9.757 X 10 


கி.அ./ லி 
கி.அ.லி 


6 


Ag Cl- ன் கரைதிறன் பெருக்கம் 

[ Ag + ] [ Cl- ] 
9.757 X 109.757 % 10 
95.19 

10 


- 


-- 


X 


S 


95.19 x 10-12 


( 2 ) சில்வர் புரோமைடின் கரைதிறன் பெருக்கம் 7.7 x 10-13 
ஆகும் . பூரிதக் கரைசல் நிலையில் அது முழுவதுமாகப் பிரிகை 
யுற்றிருக்குமானால் , அதன் கரைதிறன் என்ன ? 


Ag Br 


E- Ag + Br | 


S = [ Ag + ] [ Br ] 
x கி . மூலக்கூறுகள் அயனியுற்றிருப்பதாகக் கொள்வோம் . 

S [x ] [ x ] 


2 


x = 7.7 x 10 -18 


M 7.7 x 10 -18 


-- 


8.775x 107 


எனவே , ஒரு லிட்டரில் 8.775 X 10 கிராம் மூலக் கூறான சில்வர் 
புரோமைடு கரைந்திருக்கிறது . 
சில்வர் புரோமைடின் மூலக்கூறு எடை = 108 + 80 

= 188 
: கரைதிறன் கிராம் எடை அளவில் = 8.775 x 10-7 x 188 

1.650 x 10 
சில்வர் புரோமைடு ஒரு லிட்டரில் 1.650 x 10 -4 கிராம் கரை 
கிறது. 


கரைதிறன் பெருக்கத்தின் பயனீடுகள் ( Applications ) 

கரைதிறன் பெருக்கத்தைவிட அயனிச் செறிவுப் பெருக்கத்தை 
அதிகரிக்கக் செய்வதனால் வீழ்படிவு ஏற்படச் செய்யலாம் . அமிலத் 


பிற்சேர்க்கை 


தொகுதி சார்ந்த அயனிகளைக் கரைசலுடன் சேர்ப்பதன் மூலம் 
அயனிச் செறிவை அதிகரிக்கச் செய்வதே பண்பறி பகுப்பின்போது 
மேற்கொள்ளப்படுகிறது . உலோகங்களின் குளோரைடுகள் , சல்பைடு 
கள் , ஹைட்ராக்சைடுகள் , கார்பனேட்டுகள் ஆகியவற்றின் அயனிச் 
செறிவுப் பெருக்கம் S அளவீட்டை அதிகரிக்கும் போது வீழ்படிவு 
அடையும் வகையில் தொகுதிக்குரிய வினைபொருள்கள் (reagents) 
சேர்க்கப்படுகின்றன . இதனால் அந்தந்தத் தொகுதிகளில் அதி 
பூரிதக் கரைசல் உருவாகி உலோகங்கள் அவற்றின் சேர்மங்களாக 
வீழ்படிவாகின்றன . 


தொகுதி 1 : இத் தொகுதி உலோக மூலங்களைத் ( metallic 
radicals ) தனித்துப் பிரிப்பதற்காக இத் தொகுதியின் வினைபொரு 
ளான HCI அமிலம் சேர்க்கப்படுகிறது . இதனால் அதிக அளவில் 
Cl- ( குளோரைடு ) அயனிகள் சேர்க்கப்படுகின்றன . AgCl , PbCl ,, 
Hgz Cl , ஆகியவற்றின் கரைதிறன் பெருக்க அளவீடுகள் மிகவும் 
குறைவாக அமைந்திருக்கின்றன . 


AgCl = 1x10 10 
PbCll 2x1074 
Hge Cl2 = 2x 1071 . 


எனவே Ag ,Pb , Hg ஆகிய இம் மூன்று உலோகங்களும் அவற்றின் 
குளோரைடுகளாகத் தொகுதி ) -ல் எளிதில் வீழ்படிவாகி விடுகின்றன . 
பிற உலோகக் குளோரைடுகளின் கரைதிறன் பெருக்கம் அதிகமாக 
அமைந்திருப்பதனால் , வீழ்படிவாகாமல் கரைசல் நிலைபெறுகின்றன . 

லெட் குளோரைடின் கரைதிறன் பெருக்கம் மற்ற இரண்டு 
குளோரைடுகளின் S அளவீடுகளுடன் ஒப்பிடப்படும் போது அதிக 
மாகும் . எனவே , லெட் குளோரைடின் சிறுபகுதிதான் தொகுதி -ல் 
வீழ்படிவாகிறது ; மறுபகுதி கரைசல் நிலை அடைவதால் தொகுதி 
II . க்குரிய கரைசலில் Pb ++ அயனியாக அமைந்து H2 S வாயுவுடன் 
வினைப்பட்டு Pbs வீழ்படிவாகிறது . இதனுடைய கரைதிறன் 
பெருக்கம் மிகக் குறைவு . 

PbS 
மேலும் , வெப்ப நிலை அதிகரித்தால் , லெட் குளோரைடின் கரை 
திறன் பெருக்கம் அதிகரிக்கிறது . சாதாரண 

வெப்ப நிலையில் 
2x10-1 என்ற லெட் குளோரைடின் S அளவீடு 100 ° C வெப்ப 
நிலையில் 170x 10 என்பதாக அதிகரித்து விடுகிறது . வெந்நீரில் 
அதிக அளவிலான Pb ++ அயனிகள் கரைசல் நிலையை அடையும் 


4x1028 


24 


பொது பெளதிக வேதியியல் 


என்பதனால் தொகுதி 1- ல் வீழ்படிவு பெறக் குளிர்நிலையில் சோதனை 
நிகழ்த்தப் பெற வேண்டும் . 


தொகுதி IV & V : 


செறிவு 


1x10-22 


இந்த இரண்டு தொகுதிகளிலும் உலோகங் 
கள் அவற்றின் சல்பைடுகளாக வீழ்படிவாக்கப்படுகின்றன . ஆனால் , 
இரண்டு தொகுதிகளுக்கும் உரிய சூழ்நிலைகள் வெவ்வேறாக அமைக்கப் 
படுகின்றன என்பது குறிப்பிடத் தக்கதாகும் . தொகுதி II 
உலோகங்களின் சல்பைடுகள் அமிலச் சூழ்நிலையில் வீழ்படிவாகும் . 
தொகுதி IY உலோகங்களின் 

சல்பைடுகள் காரச் சூழ்நிலையில் 
வீழ்படிவாகும் . H , S வாயு நீரில் பூரிதக் கரைசலாகும்போது S 
( சல்பைடு ) அயனிச் செறிவு 1x10 16 ஆகும் . HCI சேர்க்கப் 
பட்டால் H , S பிரிகையுறும் அளவு குறைக்கப்படுகிறது . இது பொது 
அயனி விளைவு ( common ion effect ) காரணமாக நிகழ்வதாகும் . 
0 • 3 M ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்க்கப்பட்டால் S- 
அயனிச் 

என்பதாகக் குறைக்கப்படுகிறது . 
இவ்வாறாகத் தொகுதி II- க்குரிய சூழ்நிலையில் S " அயனியின் செறிவு 
குறைக்கப் படுவதனால் குறைவான 

கரைதிறன் 

பெருக்கம் 
கொண்ட ( அதாவது குறைவான கரைதிறன் கொண்ட ) உலோக 
Hg ( இக் ) , Pb, Cu , Bi, Cd , As , Sb, Sn ( அஸ் , இக் ) ஆகியவற்றின் 
சல்பைடுகள் மட்டுமே வீழ்படிவாகின்றன . அதிகக் கரைதிறன் 
கொண்ட தொகுதி IV உலோகங்களின் சல்பைடுகள் வீழ்படிவா 
வதில்லை . 

தொகுதி IV சோதனையின் போது NH OH சேர்க்கப்பட்ட 
பின்னர் NH , S செலுத்தப்படுவதனால் ( H ) , S உருவாகிறது . 
எளிதில் பிரிகையுற்று அதிக S அயனிச் செறிவை உண்டாக்கு 
கிறது . Zn , Mn, Co , Ni ஆகியவற்றின் சல்பைடுகளின் கரைதிறன் 
பெருக்கம் இச் செறிவுடன் ஒப்பிடப்படும் பொது குறைவாக இருப் 
பதனால் , இந்த உலோகங்களின் சல்பைடுகள் வீழ்படிவாகின்றன் . 

அளவறி பகுப்பு ( Quantitative analysis) சார்பான சோதனை 
களைச் செய்யும்போதும் கரைதிறன் பெருக்கம் கருத்து மேற்கொள்ளப் 
படுகிறது . சில்வர் உலோகத்தை அளவிட சில்வர் குளோரைடு 
வீழ்படிவாக்கப்பட வேண்டும் ; இத்தகைய வீழ்படிவாக்கல் முழுமை 
பெற நீர்த்த HCI அமிலம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது . 
இதைப் போன்றே பேரியம் ( Barium ) அளவிடு முறையில் பேரியம் 
சல்பேட் முழுமையாக வீழ்படிவாக்கப்பட நீர்த்த H , SO , அமிலம் 
அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது . 


